GOVERNMENT OF TAMIL NADU 

2010 


[ Regd . No . TN/CCN/ 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ Price: Re. 0 . 80 Paise. 


KAMI 


* 


UT 
BLR 
" . . . 
* 

கட் 
Kட்டி 
பாட 


FO 


ONMENT 


GOVERN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


NADU 


THIN 


- 


S 
. 


RUTHAL 


1LONE T * 


TIUMPHS 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No . 260] 


CHENNAI , FRIDAY , AUGUST 27 , 2010 
Aavani 11 , Thiruvalluvar Aandu - 2041 


Part VI _ Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 

மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் . 
தஞ்சாவூர் மாவட்டம் , ஒரத்தநாடு ஊராட்சி ஒன்றியம் , கண்ணந்தங்குடி மேலையூர் கிராம ஊராட்சித்தலைவர் 
பதவி நீக்கம் செய்துள்ளதனை மீள உறுதி செய்து அறிவிக்கை . 

(ந .க . எண் 7011/2008/ 43 .) 
No . VI(2)/412 (c)/2010 . 

தஞ்சாவூர் மாவட்டம் , ஒரத்தநாடு ஊராட்சி ஒன்றியம் , கண்ணந்தங்குடி மேலையூர் ஊராட்சி மன்றத்தலைவர் திரு . ப . ராமசாமி என்பவர் 
மேற்படி ஊராட்சியில் நிதி மற்றும் நிர்வாக முறைகேடுகள் செய்து ஊராட்சிக்கு நிதி இழப்பு ஏற்படுத்தியதற்காக , 1994 தமிழ்நாடு ஊராட்சிகள் 
சட்டப்பிரிவு 205(11) - ன்படி , பதவி நீக்கம் முடிவு செய்யப்பட்டு , 18 - 03 - 2009 தேதிய தமிழ்நாடு அரசிதழ் எண் 10 - ல் பதவி நீக்க அறிவிக்கை 
வெளியிடப்பட்டது . 


இதனிடையில் கண்ணந்தங்குடி மேலையூர் ஊராட்சிக்கு ஊராட்சி மன்றத்தலைவர் பதவிக்கு தற்காலிக தேர்தல் நடத்த தமிழ்நாடு மாநில 
தேர்தல் ஆணையம் அறிவிக்கை வழங்கி அதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் W .P . No . 9657/2009 - ன்படி அன்னார் 
வழக்கு தொடர்ந்து அதில் வழங்கப்பட்ட அறிவுரைகளின்படி 07 - 10 - 2009 அன்று தேர்தல் நடத்தப்பட்டு வழக்கின் முடிவுக்கு கட்டுப்பட 
வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் புதிய தலைவர் திரு . வீ . உதய சூரியன் ஊராட்சி மன்றத்தலைவர் பதவி வகித்து வருகிறார் . 
இவ்வழக்கின் தீர்ப்பு பெறப்படவில்லை . 


மேற்காணும் பதவி நீக்க அறிவிக்கையினை எதிர்த்து முன்னாள் ஊராட்சி மன்றத்தலைவர் திரு . ப . ராமசாமி அரசிடம் சீராய்வு மனு 
கொடுத்துள்ளார் . சீராய்வு மனு பரிசீலனைக்குப்பின் , அரசாணை (ப) எண் 35 , ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் (ப. ரா .4 ) துறை , 
நாள் 21- 01 - 2010- ன்படி , 1994 தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டப்பிரிவு 205( 12 )- ல் அரசுக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி , பதவி 
நீக்க ஆணையினை ரத்து செய்யப்பட்டு , உறுப்பினர்களின் கருத்து ஊராட்சி மன்றத்தலைவருக்கு ஆதரவாக இருக்கும் நிலையில் அதற்கு 
மாறாக ஊராட்சிகளின் ஆய்வாளர் , ஊராட்சி மன்றத்தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடிவு செய்யும்போது அதற்கான காரணத்தை 
தெரிவித்து, மறு விளக்கம் கோரும் அறிவிப்பு வழங்கி பதவி நீக்கம் செய்ய அறிவுரைகள் வெளியிடப்பட்டது . 


DTP _ VI- 2 Ex . ( 260 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


மேற்காணும் அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவுரைகளின்படியும் , 19 - 08 - 2009 தேதிய சென்னை உயர்நீதிமன்ற முழு நடுவர் 
ஆயத்தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவுரைகளின்படியும் அன்னாருக்கு மறுவிளக்கம் கோரும் அறிவிப்பு வழங்கி , அன்னார் மறுவிளக்கம் 
சமர்ப்பிக்காத நிலையில் , அரசு வழக்கறிஞரின் கருத்துரையின்படி இறுதிக் காலக்கெடு நிர்ணயித்தும் மறுவிளக்கம் கேட்கப்பட்டது . அதற்கு 
அன்னார் மறுவிளக்கம் அளிக்க வேண்டும் என்றால் தனக்கு மீண்டும் பதவி வழங்க வேண்டும் என்று தற்போது கேட்டது நடைமுறைக்கு 
சாத்தியமற்ற ஒன்று மட்டுமல்ல, மறுவிளக்கம் அளிக்கத் தேவையான ஒரு அவசியமான நிபந்தனையும் ( essential condition ) அல்ல . எனவே 
இவர் மறுவிளக்கம் அளிக்க ஏதும் இல்லாத நிலையிலேயே இவ்வாறு கோரியுள்ளார் என்று கருதியும் , நிதி முறைகேடு மற்றும் குற்றச்சாட்டுகள் 
நிரூபணமாவதாலும் அன்னாரை ஊராட்சி மன்றத்தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்துள்ளதனை மீள உறுதி செய்து அறிவிக்கை 
வெளியிடப்படுகிறது . 


இந்த அறிவிக்கை 1994 - ம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டப்பிரிவு 262 (1)- ன்படியும் சென்னை ஊரக வளர்ச்சி மற்றும் 
பஞ்சாயத்து ராஜ் அரசு முதன்மைச் செயலர் அவர்களின் கடித ந.க . எண் 3205/ப.ரா . 4/2010 -1 , நாள் 01 - 03 - 2010 தேதிய 
அறிவுரைகளின்படியும் தமிழ்நாடு அரசிதழில் சிறப்பு வெளியீடாக வெளியிடப்படும் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என 
தெரிவிக்கப்படுகிறது . 


தஞ்சாவூர் , 
2010 ஆகஸ்ட் 23 . 


ம . சு . சண்முகம் , 
மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


